@ 


தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ .4 . 00 காசு . 


நாடு 


Y 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 26 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 28 , 2017 
ஆனி 14 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 44 - (4 ) - ன் கீழ் செயல்படாத சங்கங்கள் பெயர் 
சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது குறித்த அறிவிக்கை 

(ந.க . எண் 2026/ ஆ2/2017 ) 
தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 27/1975 பிரிவு 16(3)( ஆ ) - ன் படி ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யவேண்டிய 
அறிக்கைகளை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலான ஆண்டுகளாக தாக்கல் செய்யாத சேலம் (கிழக்கு ) பதிவு 
மாவட்ட வரம்பிற்குட்பட்ட 2009 - ம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கீழ்க்கண்ட சங்கங்கள் பிரிவு 44(3)( ஆ )- ன்கீழ் செயல்படாத 
சங்கங்களாக கருதப்பட்டு தமிழ்நாடு அரசிதழ் பதிவு எண் 40 - ன்படி 7 - 10 - 2015 அன்று அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்டது . அறிவிப்பு 
வெளியிடப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் கலைப்பு குறித்து ஆட்சேபணைகள் சம்பந்தப்பட்ட சங்கங்களிடமிருந்து 
பெறப்படாத நிலையிலும் இதற்கு மறுக்கத்தக்க காரணங்களும் , ஆதாரங்களும் தெரிவிக்கப்படாததாலும் சங்க பதிவுச்சட்டம் பிரிவு 
44(4)- ன்படி சங்க பதிவேட்டிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டது . இந்த அறிவிப்பு வெளியானது முதல் ஓராண்டுக்குள் சங்கப்பதிவுச்சட்டம் 
பிரிவு 445 - ன் கீழ் பதிவுத்துறைத் தலைவர் , சென்னை - 28 அவர்களுக்கு மேல்முறையீடு செய்துகொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


E 


- 


1/ 2009 


( 3 ) 
லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நலசங்கம் தும்பல் , 1 - வது வார்டு , தும்பல் போஸ்ட் , ஆத்தூர் 

தாலூகா, சேலம் மாவட்டம் . 
பாரதியார் ஆண்க ள் சுய உதவிக் குழு , க .எண் 5/ 27 , காமராஜ் காலனி , சேலம் - 636 014 . 
தலைவாசல் வட்டார நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , ஊனத்தூர் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 


ல்ஸ் 


2 / 2009 


3 /2009 


* 


4 / 2009 


பனமரத்துப்பட்டி வட்டார நீர் வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , பாரப்பட்டி , பனமரத்துப்பட்டி போஸ்ட் , 

சேலம் வட்டம் மற்றும் மாவட்டம் . 
ஆத்தூர் வட்டார நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , அப்பமசமுத்திரம் , ஆத்தூர் வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 


ம் 


5 / 2009 


DTP - VI -1 (T- Sup.) (26 ) - 1 


[ 1 ] 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


6 / 2009 


8/ 2009 


ராசி துல்லிய வேளாண்மை சங்கம் , அண்ணாநகர் , கீரிப்பட்டி போஸ்ட் , ஆத்தூர் தாலூகா , சேலம் 

மாவட்டம் . 
தாதகாப்பட்டி கைத்தறி செறிம் கூட்டுக் குழுமம் , க .எண் 83/1 , எஸ் . வி . ஆர் . நகர் , நெசவாளர் காலனி, 

தாதகாப்பட்டி கேட் , சேலம் - 636 006 . 
வாழப்பாடி வட்டார நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , சிங்கிபுரம் போஸ்ட் , வாழப்பாடி வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 


9/ 2009 


10/2009 


சிவசக்தி ஆடவர் சுய உதவிக்குழு , சின்னமநாயக்கன்பாளையம் போஸ்ட் , வாழப்பாடி வட்டம் , சேலம் 

மாவட்டம் - 636 104 . 


12 / 2009 


13/2009 


சேலம் மாவட்ட சமுதாய வளர்ச்சி மன்றம் , எண் 3/520 , காந்திஜி காலனி , காமராஜ் காலனி போஸ்ட் , 

சேலம் மாவட்டம் - 636 014 . 
டி . பெருமாபாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , டி . பெருமாபாளையம் போஸ்ட் , சுக்கம்பட்டி 

வழி , சேலம் - 636 122 . 
அம்மன் கீற்றுமுடைதல் தொழில் குழு நல சங்கம் , சின்னகவுண்டாபுரம் , ராமலிங்கபுரம் போஸ்ட் , சேலம் 

மாவட்டம் . 
Young Men s Christian Association CSI காம்பௌண்ட் , ஏற்காடு டவுன் , சேலம் மாவட்டம் - 636 001. 


14/ 2009 


15 / 2009 


19 / 2009 


ஏற்காடு வட்டார நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , க .எண் 30/ 50D , மெயின் ரோடு , ஏற்காடு , சேலம் 

மாவட்டம் . 


20/ 2009 


26/ 2009 


27/ 2009 


28/2009 


29 / 2009 


30/2009 


32 / 2009 


டான்வேப் விவசாய பண்ணைக்குழு , கம்மாளப்பட்டி அஞ்சல் , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் - 636 202 . 
வீரபாண்டி வட்டார நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , 1/ 277 , நாச்சாரம்மன் கோவில்காடு , கல்பாரப்பட்டி , 

வீரப்பாண்டி வழி , சேலம் மாவட்டம் . 
அருந்ததியர் கழிவு செய்யப்பட்ட டயர் , டியூப் , ஆயில் தொழிலாளர்கள் சங்கம் , ஏ - பிளாக் , க .எண் 15 , 

ஆண்டிப்பட்டி , ஏரி தெரு , குகை , சேலம் - 636 006 . 
அருந்ததியர் சமுதாய முன்னேற்ற சங்கம் , ஏ - பிளாக் , க . எண் 15 , ஆண்டிப்பட்டி , ஏரித் தெரு , குகை , 

சேலம் - 636 006 . 
அருந்ததியர் சமுதாய மறுமலர்ச்சி சங்கம் , ஏ - 13 , ஆண்டிப்பட்டி , ஏரித் தெரு , குகை , சேலம் - 636 006 . 
சுடர் NGO வீரபாண்டி , 4/128 , சூளைமேடு உத்தம சோழபுரம் அஞ்சல் , வீரபாண்டி , சேலம் - 636 010 . 
முத்தமிழ் கரும்பு விவசாயிகள் சங்கம் , அண்ணாநகர் , கீரிப்பட்டி கிராமம் மற்றும் அஞ்சல் , ஆத்தூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
நந்தி ரவுண்டானா ஜாரி கொண்டலாம்பட்டி டெம்போ உரிமையாளர்கள் , ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , 

2/186 , பிள்ளையார் கோவில் தெரு , ஜாரி கொண்டலாம்பட்டி , சேலம் - 10 . 
ஏற்காடு சிறு விறகு மற்றும் மரம் வியாபாரிகள் சங்கம் , பஞ்சாயத்து பில்டிங் , ஒண்டிக்கடை அஞ்சல் , 

ஏற்காடு டவுன் , சேலம் மாவட்டம் . 
குறிஞ்சி மலர் கீற்று முடைதல் தொழிற்குழு நலச்சங்கம் , ஆச்சாங்குட்டப்பட்டி அஞ்சல் , சேலம் வட்டம் 

மற்றும் மாவட்டம் . 
சேலம் மாவட்டம் , ஆத்தூர் வட்டம் பாடி பில்டர்ஸ் மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் சங்கம் , 

ஓம் மணிகண்ட சுவாமி லேபர் பாடி ஒர்க்ஸ் , நேரு நகர் , ஆத்தூர் , சேலம் - 636 102 . 
சி . எஸ் . ஜி . சங்கம் , சங்கம் || அயோத்தியாபட்டிணம் , அருள் தியேட்டர் பின்புறம் , சாவடிக்காடு . 


36/ 2009 


37 /2009 


38/ 2009 


41/ 2009 


42/ 2009 


43 /2009 


சேலம் மண்டல சிறு வியாபாரிகள் நலச்சங்கம் , 303/177 , செல்லக்குட்டி காடு , எருமாபாளையம் 

அஞ்சல் , சேலம் - 636 015 . 
கெங்கவல்லி வட்டார நீர்வடி பகுதிகளின் பயனாளிகள் சங்கம் , கூடமலை அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 


44 / 2009 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
45 /2009 


47 /2009 


50/ 2009 


51 / 2009 


52/2009 


55/ 2009 


59/ 2009 


61/ 2009 


62/ 2009 


63/ 2009 


65 /2009 


66/ 2009 


( 3 ) 
சேலம் மாவட்ட சில்லறை கூலி அரவை மில் உரிமையாளர்கள் நல சங்கம் , 500 / 432 , 

திருச்சி மெயின்ரோடு , தாதகாப்பட்டி , டோல்கேட் , சேலம் - 636 006 . 
சி .எஸ். ஜி . சங்கம் , சங்கம் III அயோத்தியாபட்டிணம் , அருள் தியேட்டர் பின்புறம் , சாவடிக்காடு , 

மாசிநாயக்கன்பட்டி அஞ்சல் , வாழப்பாடி வழி , சேலம் மாவட்டம் . 
இந்திய முறை மருத்துவர்கள் சங்கம் , 278/ 107 , 2- வது அக்ரஹாரம் , காசிவிஸ்வநாதர் கோயில் 

எதிரில் , சேலம் - 636 001 . 
கல்வராயன்மலை மலைவாழ் மக்கள் கல் உடைக்கும் தொழிலாளர் சங்கம் , 2 /997 , வெங்கடன்வலவு , 

செல்லங்குறிச்சி , தேக்கம்பட்டு அஞ்சல் , கருமந்துறை வழி , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் - 

636 138 . 
தும்பல் டாக்டர் அம்பேத்கார் மக்கள் நலச்சங்கம் , தும்பல் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீ ராஜகண்பதி தென்னை மரத்தொழில் நலச்சங்கம் , எம் . பெருமாபாளையம் , சேசன்சாவடி , வாழப்பாடி 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீ தமிழன் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , மும்முடி , தலைவாசல் அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
புதுப்பேட்டை நண்பர்கள் குழு , 37 / 18 , முனியன் தெரு , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
அகில பாரத வீர சைவ ஜங்கம் குல சங்கம் , 28 செக்காரைத் தெரு , வேப்பிலைப்பட்டி , வாழப்பாடி 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்டம் மலைக்குறவர் (பழங்குடியினர் ) கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்ற சங்கம் , 

புதிய கல்வாநத்தம் ரோடு , முல்லைவாடி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சௌந்தர்யம் அடுக்குமாடி குடியிருப்போர் நலசங்கம் , 1ஏ , சௌந்தர்யம் அப்பார்ட்மெண்ட் , என் . எஸ் . பி . 

கார்டன் , ஆத்தூர் பைபாஸ் ரோடு , சீலநாயக்கன்பட்டி , சேலம் - 636 201 . 
டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மற்றும் பார் உதவியாளர்கள் முன்னேற்ற சங்கம் , 3/14 , மாரியம்மன் 

கோயில் தெரு , சார்வாய் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஜெயம் மகளிர் பருத்தி விவசாய தொழில் குழு கூட்டமைப்பு சங்கம் , வாழ்ந்து காட்டுவோம் திட்ட 

ஒருங்கிணைப்பு அணி அலுவலக வளாகம் , வார்டு எண் 8 , புத்திரகவுண்டபாளையம் , பெ . நா .பாளையம் 

ஊராட்சி ஒன்றியம் , ஆத்தூர், சேலம் மாவட்டம் . 
தம்மை நகர் கெங்கவல்லி வட்ட சட்ட உரிமை மற்றும் மக்கள் நலச்சங்கம் , கலைக்குடில் , 
சின்னதோப்பு மாரியம்மன் கோவில் சரகம் , பனந்தோப்பு , தம்மம்பட்டி அஞ்சல் , சேலம் மாவட்டம் - 

636 113 . 
இதயம் உழவர்கள் குழு , கோலாத்துக்கோம்பை அஞ்சல் , வாழப்பாடி , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க மண்மலை சமுதாய குட்டை பயனாளிகள் சங்கம் , 64 , பஜனை மடம் 

தெரு , செந்தாரப்பட்டி அஞ்சல் , சேலம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க இடையப்பட்டி சமுதாய குட்டை பயனாளிகள் சங்கம் , எடப்பாடி , 

ஆத்தூர் தாலுக்கா, சேலம் . 
அன்னதானப்பட்டி ஆதிதிராவிடர் வீடில்லாதோர் நல்வாழ்வு சங்கம் , 82ஏ , வள்ளுவர் நகர் , 

அன்னதானப்பட்டி , சேலம் - 636 002 . 
எம் .பி . நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 5/ 105ஏ , எம் . டி.நகர் , மாசிநாயக்கன்பட்டி , சேலம் - 636 103 . 
தேசிய தோட்டக்கலை இயக்க விளாம்பட்டி கிராமம் உடையார் தோட்டம் தடுப்பணை பயனாளிகள் 

சங்கம் , விளாம்பட்டி , அயோத்தியாபட்டிணம் ஒன்றியம் , சேலம் மாவட்டம் . 
நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , தம்மம்பட்டி , 31/12 , காந்தி நகர் துணை வேளாண்மை விவசாய 

அலுவலகம் அருகில் , உடையார்பாளையம் , தம்மம்பட்டி அஞ்சல் , சேலம் - 636 113 . 
வைஷ்யா கல்லூரி அலுமினி அசோசியேஷன் , வைஷ்யா கல்லூரி, ராமகிருஷ்ணாபுரம் , மாசிநாயக்கன்பட்டி , 

அயோத்தியாபட்டணம் அஞ்சல் , சேலம் - 636 103 . 
முல்லை அம்மன் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , வடக்கு காடு , முல்லைவாடி அஞ்சல் , 

ஆத்தூர் தாலுக்கா , சேலம் , மாவட்டம் . 


67 / 2009 


70/ 2009 


73/ 2009 


78/2009 


79/2009 


80 /2009 


81/ 2009 
85 / 2009 


90/2009 


91/ 2009 


93/ 2009 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 1 ) 


( 2 ) 


97 / 2009 


98/ 2009 


99/ 2009 


100 /2009 


101/ 2009 


102 /2009 


103/ 2009 


104/ 2009 


106/ 2009 


107 / 2009 


தேசிய தோட்டக்கலை இயக்க ஆல்ரிப்பட்டி || தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , ஆல்ரிப்பட்டி அஞ்சல் , 

கலக்கம்பாடி வழி , ஆத்தூர் ( வட்டம் ) , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க கோவில் புத்தூர் | சமுதாய குட்டை பயனாளிகள் சங்கம் , கோவில்புத்தூர் 

அஞ்சல் , பகுடுபட்டு , ஆத்தூர் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க கரியகோயில் வளவு சமுதாய குட்டை பயனாளிகள் சங்கம் , 

கரியகோவில் வளவு , கரியகோவில் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க கோவில்புத்தூர் II சமுதாய தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , 

கோவில்புத்தூர் அஞ்சல் , பகுடுபட்டு , ஆத்தூர் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க ஒடுவாங்காடு சமுதாய குட்டை பயனாளிகள் சங்கம் , ஒடுவங்காடு 

அஞ்சல் , பகுடுபட்டு , ஆத்தூர் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க ஆல்ரிப்பட்டி | சமுதாய தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , ஆல்ரிப்பட்டி 

( அஞ்சல்) , கலக்காம்பாடி ( வழி ) , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தமிழ்நாடு பிரண்ட்ஸ் பியூர் கர்டிளான் அண்டு சோசியல் சர்வீஸ் பெடரேசன் , பட்டிப்பாடி , நடூர் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , ஏற்காடு , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்டம் மக்கள் நலம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் , 186 /1, அய்யா தெரு , அரூர் 

மெயின்ரோடு , அயோத்தியாப்பட்டணம் ( அஞ்சல்) , சேலம் - 636 103 . 
இளஞ்சூரியன் செழியன் துல்லிய வேளாண்மை சங்கம் , கீரிப்பட்டி , கீரிப்பட்டி கிராமம் மற்றும் 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க கல்லுப்பட்டி சமுதாய குட்டை பயனாளிகள் சங்கம் , கல்லுப்பட்டி , 

கருமந்துறை அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க கெலாக்காடு தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , கெலாக்காடு , 

கருமந்துறை அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க ஏரிவளவு தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , ஏரிவளவு கருமந்துறை 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட வாழ்ந்து காட்டுவோம் திட்ட பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம் , பிள்ளையார் 

கோவில் தெரு , ராகாமாபாளையம் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க வேலம்பட்டு தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , வேலம்பட்டு கிராமம் , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேசிய தோட்டக்கலை இயக்க பணம்பட்டு தடுப்பணை பயனாளிகள் சங்கம் , பணம்பட்டு 

பெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றியம் , ஆத்தூர் வட்டம் ,ஆத்துர் வட்டம் . சேலம் மாவட்டம் . 
பாரதியார் மகளிர் சமூக சேவை சங்கம் , 80 மேற்கு வேளாளர் தெரு , பெத்தநாயக்கன்பாளையம் 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ரோஜா மகளிர் நலச்சங்கம் , சின்னகவுண்டாபுரம் , இராமலிங்கபுரம் அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
கிராமப்புற நாதஸ்வரம் , கிளார்நெட் , தவுல் நலிந்த கலைஞர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் , 85/ 9, 

அம்பேத்கர் , மல்லூர் , சேலம் மாவட்டம் . 
ஆத்தூர் நகர ஒன்றிய அறிஞர் அண்ணா டூரிஸ்ட் சங்க மேக்ஸ்கேப் வேன் & டெம்போ 
உரிமையாளர்கள் & ஓட்டுநர்கள் சங்கம் , 1310 , சேலம் கடலூர் மெயின் ரோடு , அரசினர் 

ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் , ஆத்தூர் , சேலம் - 636 102 . 
கங்கை துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் சங்கம் , க . எண் 5/533 , கவுண்டம்பாளையம் கிராமம் , 

குடமலை அஞ்சல் , கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 105 . 


108/ 2009 


109 /2009 


110/2009 


111/ 2009 


112 / 2009 


113/2009 


114 / 2009 


115/2009 


116/ 2009 


117 /2009 


118 / 2009 


யமுனை துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் சங்கம் , க . எண் 9/ 403 , கரிகாலன் குட்டை , உலிபுரம் 

கிராமம் & அஞ்சல் , கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
டான்வேப்பண்ணை மகளிர் தொழிலாளர் குழு , குறிச்சி ( அஞ்சல் ) , வாழப்பாடி தாலுக்கா , 

சேலம் மாவட்டம் . 


119/2009 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
120 / 2009 


( 3 ) 


பசுமைத்தாள் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , கணேசபுரம் 4 - வது வார்டு , துலுக்கனூர் , 

வளையமாதேவி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் - 636 121 . 
டான்வேப்பண்ணை மகளிர் குழு | குறிச்சி , குறிச்சி , குறிச்சி அஞ்சல் , வாழப்பாடி வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 


121/ 2009 


122/2009 


123/ 2009 


124/ 2009 


மேற்கு ராஜபாளையம் டிரைவர்கள் & கிளீனர்கள் முன்னேற்ற சங்கம் , துவாரகாபுரி , ஆத்தூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
பசுமைப்புரட்சி துல்லிய வேலாண்மை சங்கம் , 120 / 103 , ஆசாரித்தோட்டம் , புதுப்பேட்டை அஞ்சல் , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் - 363 141 . 
என்றும் பசுமை துல்லிய பண்ணைத்திட்ட விவசாயிகள் சங்கம் , NR தோட்டம் 7 /503 , ஆயர்பாடு , 

காட்டுக்கோட்டை அஞ்சல் , ஆத்தூர் ( TK ) , சேலம் - 636 121 . 
தலைவாசல் கருப்பு விவசாயிகள் நலச்சங்கம் , தலைவாசல் , ஆத்தூர் தாலூகா , சேலம் மாவட்டம் . 
மாரியப்பன் பேரங்காடி அனைத்து விவசாயிகள் சங்கம் , 5/250 , மாரியப்பன் பேரங்காடி , காமராஜ் நகர் 

காலனி , சேலம் - 16 . 


125 / 2009 


126/2009 


127 /2009 


வெள்ளாளங்குண்டம் வள்ளலார் இளைஞர் சேவை மையம் , 5 / 369பி , மேற்கு காடு , வெள்ளாளகுண்டம் , 

சேலம் - 636 111 . 


128/2009 


கிழக்கு ராசபாளையம் கிராம வேளாண்மை துல்லிய பண்ணை திட்ட விவசாயிகள் சங்கம் , 

வடக்குத்தெரு , கிழக்கு ராஜபாளையம் அஞ்சல் , கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
மரிக்கொழுந்து பையோரிச் மகளிர் சுய உதவிக்குழு , தம்மம்பட்டி மெயின் ரோடு , செந்தாரப்பட்டி , 

கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 110 . 


129/2009 


130 / 2009 


131 / 2009 


தனலட்சுமி சீனிவாசன் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , வலசகல்பட்டி , 120/112 , ஆத்தூர் 

மெயின்ரோடு , அருள்குமார் மெடிக்கல் , மாடி கெங்கவல்லி , கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீ தனலட்சுமி சீனிவாசன் துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , இலுப்பநத்தம் , 

3 / 64 , தலைவாசல் மெயின்ரோடு , இலுப்பநத்தம் ( அஞ்சல் ) , கெங்கவல்லி வட்டம் , 
சேலம் மாவட்டம் - 636 116 . 


132/2009 


133/ 2009 


134 /2009 


ஸ்ரீ தனலட்சுமி சீனிவாசன் துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , சிறுவாச்சூர் , சுப்பிரமணியம் 

காடு , பாரதிநகர் , சிறுவாச்சூர் (அஞ்சல் ) , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தென்குமரை சமரச சுத்த சன் மார்க்க சத்ய சங்கம் , தெற்கு தெரு தென்குமரை (அஞ்சல் ), ஆத்தூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
இராமநாயக்கன்பாளையம் இயற்கை விவசாயிகள் சங்கம் , 2/ 129 , பொன்னியம்மன் கோவில் தெரு , 

ராமநாயக்கன்பாளையம் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
உழவர்கள் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , கந்தசாமி புதூர் , அரசநத்தம் அஞ்சல் , ஆத்தூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
நாட்டுப்புற கிராமிய தவுல் , நாதஸ்வரம் , கிளார்நெட் , பம்மை கலைஞர்கள் நலச்சங்கம் , அம்பேத்கர் 

மேளக்காரத் தெரு , மல்லூர் , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீ சக்தி மகளிர் சுய உதவிக் குழு , 61/3, சந்தை அருகில் , அயோத்திபட்டினம் , பேளூர் மெயின் ரோடு , 

சேலம் மாவட்டம் . 


137 / 2009 


138 /2009 


139/ 2009 


140 / 2009 


ஸ்ரீ கோமகள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு , ஏ. என் மங்கலம் ஊராட்சி & அஞ்சல் , சேலம் 
மாவட்டம் . 


141/ 2009 


கம்மாளப்பட்டி சாமந்தி மலர் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


142 /2009 


கம்மாளப்பட்டி ஸ்ரீபெரியாண்டவர் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
143 / 2009 


( 1 ) 


96 . 


144/ 2009 


கம்மாளப்பட்டி ஸ்ரீமாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
கம்மாளப்பட்டி ஸ்ரீகாளியம்மன் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
கம்மாளப்பட்டி ஸ்ரீபிடாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


145 / 2009 


98 . 


146 /2009 


கம்மாளப்பட்டி ரோஜாமலர் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


147 / 2009 


கம்மாளப்பட்டி ஸ்ரீசெல்லியம்மன் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


100 . 


148/2009 


தேவியாக்குறிச்சி கரும்பு விவசாயிகள் நலச்சங்கம் , ஏரிக்கரைக்காடு , தேவியாக்குறிச்சி அஞ்சல் , 

ஆத்தூர் தாலூகா, சேலம் மாவட்டம் - 363 602 . 


101 . 


149/ 2009 


இளந்தென்றல் நண்பர்கள் குழு , பிலியூர் , பிலியூர் கிராமம் போஸ்ட் , ஏற்காடு தாலுகா , 

சேலம் - 636 602 . 
திருப்பதி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு (பழங்குடியினர் ) , பெரியகவுண்டாபுரம் அஞ்சல் , 

பெரியகவுண்டாபுரம் ஊராட்சி , சேலம் மாவட்டம் . 


102 . 


150/2009 


103 . 


151/2009 


104 . 


152 / 2009 


கோமாதா பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு , குப்பனூர் ஊராட்சி , குப்பனூர் அஞ்சல் , சேலம் 

மாவட்டம் . 
மகாத்மா காந்தி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு (பழங்குடியினர்), ஆச்சாங்குட்டப்பட்டி ஊராட்சி , 

ஆச்சாங்குட்டப்பட்டி அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட மலர் உற்பத்தியாளர்கள் நல சங்கம் , 4/ 380 , பள்ளக்காடு , வீராணம் அஞ்சல் , சேலம் 

636 122 . 


105 . 


153/ 2009 


106 . 


154/ 2009 


107 . 


155 / 2009 


108 . 


156 /2009 


பேளூர் நகர டூரிஸ்ட் வேன்கள் மற்றும் டெம்போ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுனர்கள் நலச்சங்கம் , 

K . S . பில்டிங் , தும்பல் , மெயின்ரோடு , பேளூர் , வாழப்பாடி வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 104 . 
மல்லூர் வட்டார டெம்போ மினி ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் நல முன்னேற்ற சங்கம் , மல்லூர் 

அஞ்சல் , சேலம் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 203 . 
சதாசிவபுரம் நீர்வடிப்பகுதி குழு , ஒட்டப்பட்டியார் தோட்டம் , ஆத்தூர் தாலுகா , சேலம் மாவட்டம் . 
நாவலூர் நீர்வடிப்பகுதி குழு , நடுத்தெரு , நாவலூர் போஸ்ட் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
சார்வாய் நீர்வடிப்பகுதி குழு , சார்வாய் அஞ்சல் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
சாத்தப்பாடி நீர்வடிப்பகுதி குழு , வடக்குக்காடு , சாத்தப்பாடி அஞ்சல் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் 

மாவட்டம் . 


109 . 


157/ 2009 


110 . 


158 /2009 


111 


159/ 2009 


112 . 


160 /2009 


கல்ராயன் மலை லாரி உரிமைகயாளர்கள் நலச் சங்கம் , க .எண் . 138 , எஸ் . தாள் வீதி , கருமந்துறை 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
மருளையம்பாளையம் நீர்வடிப்பகுதி குழு , ராஜபாளையம் அஞ்சல் , ஆட்டையாம்பட்டி வழி , சேலம் 

மாவட்டம் . 


113 . 


161/ 2009 


114 . 


162 / 2009 


பெருமாம்பட்டி நீர்வடிப்பகுதி குழு , முனியப்பன் கோவில் காடு , புத்தூர் , வீரபாண்டி வட்டாரம் , சேலம் 

மாவட்டம் . 


115 . 


163/ 2009 


116 . 


164/ 2009 


உத்தமசோழபுரம் நீர்வடிப்பகுதி குழு , 3/244 , ஆணைக்கவுண்டர் தெரு , ஓலைமேடு , உத்தமசோழபுரம் , 

சேலம் மாவட்டம் . 
ஆட்டையாம்பட்டி நீர்வடிப்பகுதி குழு , 5/ 154 , சென்னகிரி , வீரபாண்டி வட்டாரம் , சேலம் மாவட்டம் . 
ஆரத்தி அக்ரஹாரம் நீர்வடிப்பகுதி குழு , ஆரத்தி அக்ரஹாரம் , காமக்காபாளையம் அஞ்சல் , ஆத்தூர் 

தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 


117 . 


165/ 2009 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


118 . 


166/ 2009 


119 . 


168 /2009 


120 . 


169/ 2009 


170/ 2009 


122 . 


171/ 2009 


123 . 


172/2009 


( 3 ) 
காமாக்காபாளையம் நீர்வடிப்பகுதி குழு , 150/பி , வீரகாரனூர் மெயின் ரோடு , காமக்காபாளையம் 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தென்குமரை நீர்வடிப்பகுதி குழு , தென்குமரை அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
வண்ணமயில் மகளிர் நற்பணி மன்றம் , காந்தி நகர் , உடையார்பாளையம் , தம்மம்பட்டி அஞ்சல் , 

கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சங்கம் சமுத்திர தாமரை மகளிர் நற்பணி மன்றம் , தம்மம்பட்டி அஞ்சல் , கெங்கவல்ல வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 
புனல்வாசல் நீர்வடிப்பகுதி குழு , புனல்வாசல் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீதனலட்சுமி சீனிவாசன் துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , 3/113 , தெற்கு காடு , 

வெள்ளையூர் அஞ்சல் , கெங்கவல்லி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
சீனிவாசன் துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , தேவியாக்குறிச்சி அஞ்சல் , ஆத்தூர் 

தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
ஏற்காடு மலைபாதுகாப்புச் சங்கம் , கீழ் அழகாபுரம் , ஏற்காடு வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஆரியப்பாளையம் துல்லிய பண்ணைய குழு , 3/58 , கிழக்கு காட்டுக்கொட்டாய் , அரிசிபாளையம் . 
ஸ்ரீ அம்மன் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , நாசியம்பட்டி , கெங்கவல்லி வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
தமிழ்நாடு மூத்த கண் மருத்துவ உதவியாளர்கள் சங்கம் , 57 , சாமியப்பா நகர் எக்ஸ்டென்சன் , 

தாசநாயக்கன்பட்டி அஞ்சல் , சேலம் - 636 201 . 
வெற்றி துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , மன்னார்பாளையம் அஞ்சல் , வாடிப்பாடி , சேலம் . 
கம்மாளப்பட்டி மல்லிகை மலர் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்களபுரம் வழி , 

சேலம் மாவட்டம் . 


124 . 


173/ 2009 


125 . 


126 . 


174/ 2009 
175/2009 
176/2009 


127 . 


128 . 


177/ 2009 


129 . 


178/ 2009 


130 . 


179/ 2009 


131 .. 


180 / 2009 


ஜல்லூத்துப்பட்டி அரளிமலர் விவசாயிகள் சங்கம் , ஜல்லூத்துப்பட்டி , மங்களபுரம் வழி , சேலம் 

மாவட்டம் . 
கம்மாளப்பட்டி ஸ்ரீமதுரைவீரன் விவசாயிகள் சங்கம் , கம்மாளப்பட்டி , மங்களபுரம் வழி , சேலம் 

மாவட்டம் . 


132 . 


181/ 2009 


133 . 


182 / 2009 


134 . 


183/ 2009 


135 . 


184 /2009 


சாமகுட்டப்பட்டி மாரியம்மாள் விவசாயிகள் சங்கம் , சாமகுட்டப்பட்டி , மங்களபுரம் வழி , சேலம் 

மாவட்டம் . 
ஜல்லூத்துப்பட்டி மாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , ஜல்லூத்துப்பட்டி , மங்களபுரம் வழி , சேலம் 

மாவட்டம் . 
ஜல்லூத்துப்பட்டி சம்பங்கிமலர் விவசாயிகள் சங்கம் , ஜல்லூத்துப்பட்டி , மங்களபுரம் வழி , சேலம் 

மாவட்டம் . 
தியாகனூர் நீர்வடிப்பகுதி குழு , தியாகனூர் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சரஸ்வதி துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , செந்தாரப்பட்டி , கெங்கவல்லி வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


136 . 


186 / 2009 


137 . 


187 / 2009 


138 . 


188 / 2009 


139 . 


189/2009 


சுவேதா துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , தம்மம்பட்டி , கெங்கவல்லி வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 
மல்லூர் பேரூராட்சி டெம்போ , டாட்டா ACE , மினிடோர் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுனர்கள் 

நலச்சங்கம் , 4/ 77 , எருமநாயக்கன்பாளையம் , ஏர்வாடி அஞ்சல் , மல்லூர் வழி , சேலம் மாவட்டம் . 
தம்பிதுரை வெல்பர் அசோசியேசன் , 46 , வீரணம் மெயின் ரோடு , பொன்னம்மாபேட்டை , சேலம் - 

636 001 . 


140 . 


190 /2009 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


141 . 


191/ 2009 


142 . 


198 / 2009 


143 . 


199/ 2009 


144 . 


200 / 2009 


145 . 


201 /2009 


146 . 


202 / 2009 
203/2015 


147 . 


148 . 


204 / 2009 


149 . 


206 / 2009 


150 . 


207/2009 


151 


208 /2009 


152 . 


209/ 2009 


153 . 


212/ 2009 


தீபா மகளிர் தையல் பயிற்சி பள்ளி , மேம்பாட்டு நலச்சங்கம் , 150/10 , பச்சப்பட்டி மெயின் ரோடு , 

பச்சம்பட்டி , வையாபுரி காடு , வக்கீல் காடு , சேலம் - 636 001 . 
திப்பம்பட்டி ஸ்ரீமாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , திப்பம்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் மாவட்டம் . 
அருட்ஜோதி சேவா சங்கம் , 268/53 , வள்ளுவர் குடியிருப்பு , தாதம்பட்டி அஞ்சல் , சேலம் - 14 . 
அனைத்து வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமைப்பு , 100 - 13 , நாராயணசாமி தெரு , தெற்கு 

உடையார்பாளையம் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
அரப்புள்ளிஸ்வரர் தோட்டக்காலை விவசாயிகள் சங்கம் , அடிமலைப்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் 

மாவட்டம் . 
ஸ்ரீமகாசக்தி மாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , பனமரத்துப்பட்டி , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீ செல்வவிநாயகம் விவசாயிகள் சங்கம் , குள்ளப்பநாயக்கனூர் , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாநகராட்சி அனைத்து பணியாளர்கள் சங்கம் , 30 , தொல்காப்பியம் தெரு , குகை , 

சேலம் - 6 . 
K .K . புதூர் காளியம்மன் தோட்டக்கலை விவசாயிகள் சங்கம் , K .K . புதூர் . பனமரத்துப்பட்டி வழி , 

சேலம் மாவட்டம் . 
தனலட்சுமி சீனிவாசன் துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , விநாயகபுரம் , ஆணையம்பட்டி 

அஞ்சல் , கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
அயோத்தியாபட்டிணம் தோட்டக்கலை துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , நொச்சிப்பட்டி 

அயோத்தியப்பட்டிணம் , வாழப்பாடி தாலுக்கா , சேலம் - 636 103 . 
அய்யனாரப்பன் தோட்டக்கலை துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , மூக்குத்திபாளையம் 

( பேகாடு ) , அய்யனாரப்பன்காடு , மல்லூர் வழி , சேலம் மாவட்டம் - 636 203 . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , நூலாத்துகோம்பை , நுலாத்துகோம்ணப தும்பல்பட்டி அஞ்சல் , 

சேலம் - 636 204 . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , இரண்டு மலைக்காடு , தும்பல்பட்டி அஞ்சல் , பனமரத்துப்பட்டி 

வழி , சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , மலையாளப்பட்டி , மலையாளப்பட்டி ஆயில்பட்டி அஞ்சல் , சேலம் 

மாவட்டம் - 636 202 . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , கம்மாளப்பட்டி , கம்மாளப்பட்டி , மங்கலபுரம் வழி , சேலம் 

மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , வரகம்பாடி , மாசிநாயக்கன்பட்டி அஞ்சல் , அயோத்தியாப்பட்டிணம் 

வழி , சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , மேட்டுப்பட்டி காலனி , மேட்டுப்பட்டி அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , சூரியூர் , சூரியூர் , சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , மந்தக்காடு , திருமனூர் , மந்தக்காடு , திருமனூர் 

சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , நடுப்பட்டி , நடுப்பட்டி , ஜல்லூத்துப்பட்டி , கம்மாளப்பட்டி அஞ்சல் , 

மங்கலபுரம் வழி , சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , சாம்பக்குட்டப்பட்டி , சாம்பக்குட்டப்பட்டி தும்பல்பட்டி அஞ்சல் , 

சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , மஞ்சப்பாளி , ஜல்லூத்துப்பட்டி , கம்மாளப்பட்டி அஞ்சல் , மங்களபுரம் 

வழி , சேலம் மாவட்டம் . 
அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , நொச்சிப்பட்டி , நொச்சிப்பட்டி , பெரியகவுண்டாபுரம் அஞ்சல் , 

அயோத்தியாபட்டிணம் , சேலம் மாவட்டம் . 


154 . 


213 / 2009 


155 . 


214 /2009 


156 . 


215 /2009 


157 . 


216/ 2009 


158 . 


217 / 2009 


159 . 


218 / 2009 


160 . 


219/2009 


161 . 


220/ 2009 


162 . 


221/ 2009 


163 . 


222 /2009 


164 . 


223/ 2009 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


165 . 


224 /2009 


அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , சிட்டாம்பட்டி , சிட்டாம்பட்டி , திருமனூர் அஞ்சல் , மங்களபுரம் 

வழி , சேலம் மாவட்டம் . 


166 . 


225 / 2009 


167 . 


226 / 2009 


227 / 2009 


169 . 


228 / 2009 


170 . 
171. 


239 /2009 
240/2009 
241/2009 


பல் 


172 . 


173 


242 / 2009 


174 . 
175 . 


243/2009 
245 /2009 
247 /2009 


176 . 


177 . 


248 / 2009 


அரளிமலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் , கருமாபுரம் , கருமாபுரம் அஞ்சல் , காரியப்பட்டி வழி , சேலம் 

மாவட்டம் . 
ஆத்தூர் நகர பொன் வெள்ளி நகைத் தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 58 / 44 , சாத்தனார் தெரு , 

கடைவீதி , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீகாளியம்மன் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , ஜல்லூத்துப்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , 

சேலம் . 
முருகன் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , திப்பம்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் 

மாவட்டம் . 
குரால்நத்தம் ஸ்ரீபிடாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , குரால்நத்தம் , பனமரத்துப்பட்டி , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீபிடாரியம்மன் விவசாயிகள் சங்கம் , பனமரத்துப்பட்டி , சேலம் மாவட்டம் 
சிவசக்தி முருகன் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , தும்பல்பட்டி , பனமரத்துப்பட்டி , சேலம் 

மாவட்டம் . 
வேடப்பட்டி துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , வேடப்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் 

மாவட்டம் . 
ஆதவன் சமூக மறுமலர்ச்சி சங்கம் , 78 , வள்ளுவர் குடியிருப்பு , தாதம்பட்டி , சேலம் - 14 . 
குறிஞ்சி உமன் டெவலப்மெண்ட் சங்கம் , 16ஏ , அம்பேத்கர் தெரு , தும்பல் அஞ்சல் , சேலம் - 636 114 . 
தம்மம்பட்டி மைய செங்கல் சூளை சிறுதொழில் சங்கம் , 12/38 , கௌரி தியேட்டர் அருகில் , 

உடையார்பாளையம் , தம்மம்பட்டி , கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 113 . 
ஸ்ரீபொன்காளியம்மன் பண்ணைய விவசாயிகள் சங்கம் , நூலாத்துக்கோம்பை , பனமரத்துப்பட்டி வழி , 

தும்பல்பட்டி அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
ஆட்டோஸ்போர்ட்ஸ் அசோசியேசன் , 6/ 294 , காந்தி நகர் , அல்லிக்குட்டை , சேலம் - 3 . 
ஆத்தூர் வட்டார ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் நலச்சங்கம் , 194/ எ2 , காந்திபுரம் , பாம்பாட்டிநாயக்கர்காடு , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 102 . 
ஸ்ரீமகா கணபதி பண்ணைய விவசாயிகள் சங்கம் , தும்பல்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , சேலம் 

மாவட்டம் . 
இளைஞர் சமூக சேவை மையம் , அ . கொமாரபாளையம் , 17 /66 , வடக்குத் தெரு , அ . கொமாரபாளையம் 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 117 . 
குடிமக்கள் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கம் , 363 , வேலாயுத நகர் , வீரகவுண்டனூர் வழி 

மற்றும் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
அன்னை இந்திராகாந்தி துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , வலசகல்பட்டி , அஞ்சல் , 

கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
இந்திரா நகர் வெண்புறா இளைஞர் நற்பணி மன்றம் , இந்திரா நகர் , புளியங்குறிச்சி அஞ்சல் , 

கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சிட்டாடல் குழந்தைகள் கேர் சென்டர் , 437 - E , வள்ளுவர் காலனி , EB , ஆபீஸ் ரோடு , தாதம்பட்டி , 

சேலம் - 14 . 
சேலம் மண்டல வையகம் , வேஷ்டி மடிப்போர் நலச்சங்கம் , 111/15ஏ , தியாகி நடேசன் தெரு , 1 , 

அம்மாபேட்டை , சேலம் - 3 . 
வில்லேஜ் பாரஸ்ட் கவுன்சில் புதூர் , புதூர் அக்ரஹாரம் , வீரபாண்டி பிளாக் , சேலம் மாவட்டம் . 
அம்மம்பாளையம் பஞ்சாயத்து அளவிளான கூட்டமைப்பு , அம்மம்பாளையம் அஞ்சல் , மேட்டூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


178 . 


250/ 2009 


179 . 


257 / 2009 


180 . 


258 / 2009 


181 . 


259/ 2009 


182 . 


261/2009 


183 . 


262 /2009 


184 . 


264/ 2009 


185 . 


272 / 2009 


186 . 


273/ 2009 


187 . 
188 . 


274/2009 
275 / 2009 


10 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
278/ 2009 


( 1 ) 


189 . 


190 . 


279/ 2009 


191 . 


280/ 2009 
281/2009 


192 . 


( 3 ) 
ஸ்ரீமகாசக்தி மாரியம்மன் வேளாண்மை துல்லிய பண்ணை சங்கம் , 4 ரோடு , மணிவிழுந்தான் காலனி 

( வடக்கு ), மணிவிழுந்தான் காலனி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஏத்தாப்பூர் ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் , 87/ 141 , ராஜ துரைனாஸ் மில் அருகில் , மூலமுடக்கு , 

ஏத்தாப்பூர் - 636 117 . 
காமராஜர் நாடார் இளைஞர் சங்கம் , 21/ 10 , கோ . மு . நகர் , அயோத்தியாப்பட்டிணம் , சேலம் - 636 103 . 
சேலம் மாவட்ட பாசிட்டிவ் விமன் நெட்வர்க் , 6/ 370 , SRM தோட்டம் , சண்முக நகர் , தாதகாப்பட்டி , 

சேலம் - 6 . 
தமிழ்நாடு பழைய மாணவர் கூட்டமைப்பு , ஆரகலூர் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
குண்டூர் தென்றல் இளைஞர் நற்பணி மன்றம் , குண்டூர் கிராமம் , ஏற்காடு அஞ்சல் , சேலம் - 636 601 . 
மூலப்பாடி வில்லேஜ் பாரஸ்ட் கவுன்சில் , மூலப்பாடி , சி . பாப்பநாயக்கன்பட்டி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
சங்கரத்னா T . பாலகிருஷ்ணன் நலச் சங்கம் , W1B1/ 121 , செட்டியார் தெரு , வீரபாண்டி அஞ்சல் , 

சேலம் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 308 . 


193 . 


194 . 


282/2009 
283/2009 
284/2009 


195 . 


196 . 


289/ 2009 


சேலம் (கிழக்கு) , 
2017 மே 31 . 


செ . சுபிதாலட்சுமி , 
சங்கங்களின் பதிவாளர் , 
மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம் ). 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


